GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 3 . 20 Paise . 


. 


. 


I 


AMIT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


DALERE 


SCOVERS 


NADU 


52 


TRUTH 


9.23 


HALON 


PUBLISHED BY AUTHORITY 


LONE TRU 


PIUMPHS 


No. 33] 


CHENNAI, WEDNESDAY , AUGUST 19 , 2015 
Aavani 2 , Manmadha , Thiruvalluvar Aandu – 2046 


Part II — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 
Indian Stamp Act , 


579 


Remission of duty Chargeable in respect of 

instruments of lease for new manufacturing 
facilities or expansion projects to be set up in 
the existing or new State Industries Promotion 
Corporation of Tamil Nadu Limited Industrial 
Parks in Nine Southern District in Tamil Nadu 
etc., .. 


579 -580 


3-579 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Amendments to the Tamil Nadu Domestic 

Workers Social Security and Welfare 

Scheme 
The Employment of Manual Scavengers and 

Construction of Dry Latrines (Prohibition ) 
Act - Employment of Sweeping and Cleaning 
excluding activities prohibited .. 

Amendment to Notification 
Tamil Nadu Domestic Workers Social Security 

and Welfare Scheme 
Corrigendum .. 

Errattum to Notification 
Disputes between Workmen and Managements 

referred to : 
Industrial Tribunal for Adjudication 
Labour Courts for Adjudication .. 

உயர் கல்வித் துறை 
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிக்கைகளின் 

அடிப்படையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத 
ரத்னா டாக்டர் ஏபி. ஜே . அப்துல் கலாம் அவர்களின் 
பெயரில் விருது அறிவித்தல் .. 


580 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Alagappa University Act — Nomination of certain 

persons as members to the Senate of Alagappa 

University Karaikudi for certain period .. 
Tamil Nadu Open University Act Nomination of 

certain person as member to the Syndicate of 
Tamil Nadu open University Chennai for certain 
period .. .. 


580 


579 


580 -581 
581-584 


579 


INDUSTRIES DEPARTMENT 
Acquisition of Land — Erratum to Notification 


.. . 


579 


584 


[ 577 ] 


D .T.P .— 11-2 (33) — 1 


578 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part I Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 10 ,00, 000 /- (Rupees Ten lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of policies by Shriram 
Life Insurance Company Limited for the period from 1st June 
2015 to 31st December 2015 . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of policies by the United India 
Insurance Company Limited through its Regional 
Office, Madurai for certain period under the Act. 


Notifications under the Indian Stamp Act. 
Remission of duty chargeable in respect of instruments 

of lease for new manufacturing facilities or expansion 
projects to be set up in the existing or new State 
Industries Promotion Corporation of Tamil Nadu 
Limited Industrial Parks in Nine Southern Districts in 

Tamil Nadu under the Act . 
[G .O . Ms. No. 70, Commercial Taxes and Registration ( J1), 

13th July 2015 , Hoofl 28 , DOLOG , (1562611 (615 uri 

3400T6 – 2046 .] 

No. ||(2 )/CTR /478 / 2015 . - In exercise of the powers 
conferred by clause (a ) of sub - section ( 1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899), the 
Governor of Tamil Nadu hereby remits the duty chargeable 
under the said Act in respect of instruments of lease for new 
manufacturing facilities or expansion projects to be set up 
in the existing or new State Industries Promotion Corporation 
of Tamil Nadu Limited Industrial Parks in Sivagangai, 
Ramanathapuram , Pudukottai, Dindigul, Theni, Virudhunagar, 
Thoothukudi, Tirunelveli and Kanniyakumari District in 
Tamil Nadu. 


[G . O . (Rt.) No. 317, Commercial Taxes and Registration (J1), 

20th July 2015 , 946 5 , LOTOS , T UN 

3400T6 – 2046.) 

No. 11 (2 )/CTR /481/2015 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 30 ,00,000 /- (Rupees Thirty lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of policies by the 
United India Insurance Company Limited through its Regional 
Office , Madurai for the period from 1st April 2015 to 31st March 
2016 . 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of policies by Star Health and Allied 
Insurance Company Limited through its Branch in the 
State of Tamil Nadu for certain period under the Act. 


[G .O . (Rt.) No . 325 , Commercial Taxes and Registration ( J1), 

23rd July 2015 , 312 7 , LG, 2616hou 

3600T6 – 2046 .) 

No. 11 (2 )/CTR /482 /2015 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1 ) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 8 , 00 ,000 /- (Rupees Eight lakh only) chargeable 
under the said Act in respect of issue of policies by Star 
Health and Allied Insurance Company Limited through its 
branch in the State of Tamil Nadu for the period from 
1st August 2015 to 28th February 2016 . 


S .K . PRABAKAR , 

Principal Secretary to Government. 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of policies by the New India Assurance 
Company Limited through its Regional Office , Madurai 

for certain period under the Act. 
[G .O . (Rt.) No. 309, Commercial Taxes and Registration (J1), 
14th July 2015 , 36of 29, LOLOS , STO6T(65601 

010 - 2046.] 
No. II (2 )/CTR /479 /2015 . - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section (1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 10 ,00 ,000 /- ( Rupees Ten lakh only ) chargeable 
under the said Act in respect of issue of policies by the New 
India Assurance Company Limited through its Regional Office 
No . 730000 , Madurai for the period from 1st February 2015 
to 30th September 2015 . 
Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of Policies by Shriram Life Insurance 

Company Limited for certain period under the Act. 
[G .O . (Rt.) No. 314, Commercial Taxes and Registration (J1), 

16th July 2015 , Hoof! 31, LOOTLOG , HU6161 
360010 - 2046.] 

No . 11(2 )/CTR /480 / 2015 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub - section ( 1) of Section 9 of 


Provisions for the consolidation of duty chargeable in 

respect of issue of policies by the Royal Sundaram 
Alliance Insurance Company Limited through its 
Branches in the State of Tamil Nadu for certain period 
under the Act. 


[G .O . (Rt.) No. 331, Commercial Taxes and Registration (J1), 

29th July 2015 , 944 13, LOGOTLOG , 261 ( 

4600T6 – 2046.] 
No . ||( 2 )/CTR /483/ 2015 . — In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 10 ,00 , 000 /- (Rupees Ten lakh only) chargeable 
under the said Act in respect of issue of policies by the 
Royal Sundaram Alliance Insurance Company Limited through 


Aug . 19 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


579 


its branches in the State of Tamil Nadu for the period from 
1st July 2015 to 31st March 2016 . 


INDUSTRIES DEPARTMENT 

Acquisition of Lands 
Erratum to Notification 


C . JAYARAMAN , 
Deputy Secretary to Government. 


[Letter No. 8753/NLC /2015 - 2, Industries (NLC ), 

28th July 2015 .] 
The following Erratum is issued to the G . O .(Ms.) No.67, 
Industries (NLC ) Department, dated 20 - 03 - 2015 published 
vide Notification No. 11 (2 )/IND / 134 /(d )/ 2015 at pages 1 - 2 of 
the Extraordinary issue of the Tamil Nadu Government 
Gazette , No. 63 , Part II -Section -2 , dated 20 - 03 - 2015 . 


ERRATUM 


In the said Notification 
Sl.No. For 


Sl.No 


Read As 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Nomination of certain persons as members to the Senate 

of Alagappa University , Karaikudi for certain period 

under the Alagappa University Act. 
[G .O . (10 ) No. 189, Higher Education (H1), 28th July 2015 , 

Le 12 , LOGOTLDS, SHOUTOU 360006 – 2046.] 
No. II( 2 )/HE /484 /2015 . — In exercise of the powers conferred 
under Section 21(a )- Class || - Other Members (2 ) and ( 3 ) 
of the Alagappa University Act , 1985 His Excellency the 
Governor- Chancellor hereby nominate the following four 
members to the Senate of Alagappan University , Karaikudi 
for a period of three years with effect from 26 - 06 - 2015 : 
1 . Dr. Suresh Kumar Rayala , 

Professor, 
Department of Biotechnology , 
Indian Institute of Technology , 
Madras . Room No. BT 306 , 
Chennai - 600 036 . 


Chidambaram Taluk 


Vridhachalam 


Taluk 


2 . Dr. Vijayamohanan K . Pillai, 

Director, 
Central Electro Chemical Research Institute (CECRI), 
Karaikudi - 630 006 . 


C . V . SANKAR , 
Additional Chief Secretary to Government. 
LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Amendments to the Tamil Nadu Domestic Workers 

Social Security and Welfare Scheme. 
[ G . O . Ms. No . 114 , Labour and Employment (11) , 

29th July 2015 , % 4 13 , LOOTLOG , HOUTGhouli 2000 
2046.] 

No. II (2 )/LE /486 / 2015 . — In exercise of the powers conferred 
by Section 4 of the Tamil Nadu Manual Workers (Regulation 
of Employment and Conditions of Work ) Act, 1982 
( Tamil Nadu Act 33 of 1982), the Governor of Tamil Nadu , 
after consultaion with the Advisory Committee, hereby makes 
the following amendments to the Tamil Nadu Domestic 
Workers Social Security and Welfare Scheme, 2007 . 


3 . Dr. S .M . Ramasamy, 

(Former Vice -Chancellor, Gandhigram Rural University ) 
Centre for Remote Sensing, 
Bharathidasan University , 
Khajamalai Campus, 
Tiruchirappalli - 620 024 . 
Dr. M . S . Deenadayalan , 
Professor and Head , 
P .G . & Research Department of Chemistry , 
Research Centre for Energy and Environment, 
Research Supervisor , 
G . T .N . Arts College , Dindigul - 5 . 


AMENDMENTS . 


4 . 


Nomination of certain person as member to the Syndicate 

of Tamil Nadu Open University , Chennai for certain 
period under the Tamil Nadu Open University Act. 


In the said Scheme, 

( 1) in clause 8 , in sub -clause (3 ), in item (b ) for the 
expression “ two years ” the expression " five years ” shall be 
substituted ; 
( 2 ) in clause 14 , in sub -clause ( 1 ), 

(i) for the expresion " clause ( 9 );" the expression " clause 
" shall be substituted : 

( ii) for the expression " two years ", the expression " five 
years " shall be substituted. 
Employment of Sweeping and Cleaning excluding activities 

prohibited under the Employment of Manual 
Scavengers and Construction of Dry Latrines 
( Prohibition ) Act. 


[G . O . ( 10 ) No . 190 , Higher Education (K1), 29th July 2015 , 
4649 13 , LOOTLOG , $ 

1 0 0 360010 - 2046 .] 
No. II(2 )/HE/485 /2015 . — In exercise of the powers conferred 
under Section 20 ( 2 ) -Class | - Other Members (d ) of the 
Tamil Nadu Open University Act 2002, His Excellency the 
Governor-Chancellor hereby nominate Dr. M . Murugan , 
Professor and Director, School of Science, Tamil Nadu Open 
University , Chennai as member to the Syndicate of Tamil 
Nadu Open University , Chennai for the residual term till 
05 -01-2017 , in place of Dr. S . Vijayan . 


Amendment to Notification 


[G . O . Ms. No . 115 , Labour and Employment ( J2 ) , 

31st July 2015 , 941 15 , DOLOG , 266 u 
36000 – 2046 .) 

No. II( 2 )/LE /487 /2015 . — In exercise of the powers conferred 
by Section 27 of the Minimum Wages Act , 1948 ) , 
(Central Act XI of 1948) the Governor of Tamil Nadu hereby 
makes the following amendment to Part 1 of the Schedule 


APOORVA , 
Secretary to Government. 


580 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


to the said Act, the notice of the intention of the Government தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
of Tamil Nadu in respect thereof having already been அரசு கருதுவதாலும் ; 
published, as required by the said section of the said Act. 

மேற்சொன்ன தகராறை தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக 
AMENDMENT 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
In the said Act , in the Schedule , in Part I , after the 
expression " 92 . Employment in Hand Embroidery and Jari" , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
the expression " 93 . Employment of Sweeping and cleaning சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
excluding activities prohibited under the Employment ofManual நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
Scavengers and Construction of Dry Latrines ( Prohibition ) தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிற் 
Act , 1993 ( Central Act 46 of 1993 ) " shall be added . தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஆணையிடுகிறார் . 
CORRIGENDUM 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
Tamil Nadu Domestic Workers Social Security and 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
Welfare Scheme . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
[ Letter No . 16546 /11/ 2014 - 9 , Labour and Employment , 

சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
29th July 2015 .] 

இணைப்பு 
The following Corrigendum in G . O . Ms. No . 49 , Labour 

எழுவினாக்கள் 
and Employment ( 11 ) Department , dated 16 - 03 - 2007 , 
Notification No . II( 2 )/LE/ 209/ 2007 , published at Pages கோரிக்கை எண் 1 
153 to 166 of Part II- Section 2 of the Tamil Nadu Government 

செக்யூரிட்டி கார்டுகளுக்கு 8 மணி நேர வேலைக்கு மாதம் 
Gazette , dated 18th April 2007 . 

ரூ . 10 , 000/ - அடிப்படைச்சம்பளமும் , சூப்பர்வைசர்களுக்கு 
The Heading is Notified as 

ரூ . 13, 000 / - அடிப்படைச் சம்பளமும் நிர்ணயம் செய்ய 

வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
For Read 

ஆம் எனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 
Tamil Nadu Domestic Tamil Nadu Domestic 
Workers Social Security Workers Social Security 

கோரிக்கை எண் 2 
and Welfare Scheme 2006 . and Welfare Scheme 2007 . 

சென்னை நகர விலைவாசிப் புள்ளியில் 1982 - ம் ஆண்டை 
Erratum to Notification 

அடிப்படையாகக் கொண்டு 2000 - ம் ஆண்டு முதல் 475 புள்ளிக்கு 

நிலையான பஞ்சப்படியாக ரூ .1000/ - மும் , 475 புள்ளிக்கு மேல் 
[Letter No . 16546/11 /2014- 10 , Labour and Employment , உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் மற்றும் உயரும் ஒவ்வொரு 
29th July 2015 . ] 

புள்ளிக்கு , புள்ளி ஒன்றுக்கு ரூ .10 / - வீதம் கணக்கிட்டு பஞ்சப்படி 

வழங்கப்பட வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை 
Tamil Nadu Domestic Workers Social Security and 

நியாயமானதுதானா ? 
Welfare Scheme. 

ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்கவும் . 
The following Erratum is issued to the G . O . Ms.No . 49 , 
Labour and Employment (11 ) Department , dated 16 - 03 - 2007 . கோரிக்கை எண் 5 
Notification No. 11 ( 2 )/LE / 209/ 2007 , at pages 153 to 166 of Part 

தொழிலாளர்களுக்கு 2012 - 2013 - ம் வருடத்திற்கு 
II-Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated 

வழங்கப்படவேண்டிய போனஸ் தொகை எவ்வளவு என்பதை 
the 18th April 2007 , 

நிர்ணயிக்க வேண்டும் . இது குறித்து உரிய உத்திவு பிறப்பிக்க . 
at page 159 , in Form -1. 

கோரிக்கை எண் 61 
Read 

சீருடை , காலணி , பெல்ட் , தொப்பி , கைத்தடி ஆகியவற்றை 

நிர்வாகத்தின் செலவில் தொழிலாளர்களுக்கு வழங்க 
[ See clause 9 (2)]" "[ see clause 8 ( 2)]" . 

வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 

ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 
KUMAR JAYANT , 
Secretary to Government. 

கோரிக்கை எண் 11 ) 
Disputes between Workmen and Managements referred 

தொழிலாளர்களுக்கு தினசரி போக்குவரத்துப்படியம் , தேநீர் 
to Industrial Tribunal for Adjudication . 

படியும் வழங்கக் கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 
ஜிஎஸ் செக்யூர் சொல்யூஷன்ஸ் (இந்தியா ) பிரைவேட் லிட் , 

டைனமெடிக் டெக்னாலஜிஸ் லிமிடெட் , 
கோவை . 

இருங்காட்டுக் கோட்டை . 
[ அரசாணை ( டி ) எண் 325 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை, 9 ஜூலை 2015 , 

( அரசாணை ( டி ) எண் 353 , தொழிலாளர் மற்றும் 
ஆனி 24 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046 .) 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 20 ஜூலை 2015 , ஆடி 4 , 

மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 
No . II (2 )/LE/ 488/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக ஜி4எஸ் செக்யூர் No . II( 2 )/LE/489/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
சொல்யூஷன்ஸ் (இந்தியா) பிரைவேட் லிட் கோவை என்ற குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக டைனமெடிக் டெக்னாலஜிஸ் 
நிர்வாகத்திற்கும் கோயமுத்தூர் லேபர் யூனியன் , கோவை என்ற லிமிடெட் இருங்காட்டுக் கோட்டை என்ற நிர்வாகத்திற்கும் 


for 


Aug . 19 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


581 


ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற ஒன்று பட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே பணியிட மாற்றம் மற்றும் பொது தொழிற்சங்க 

ம பொது தொழிற்சங்கத்திற்குமிடையே பொதுக் கோரிக்கைகள் தொடர்பாக 
கோரிக்கைகள் குறித்து தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
அரசு கருதுவதாலும் ; 
மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் 

மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

அவர்கள் கருதுவதாலும் ; 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
(மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் சட்டம் XIV /1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

தொழிற் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

இதனால் ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை , தொழிற் தீர்ப்பாயத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
இணைப்பு 

இணைப்பு 
எழுவினா 

எழுவினா 
கோரிக்கை எண் . 2 ( ம ) 3 

கோரிக்கை எண் 3 
" நிர்வாகம் பின்வரும் எட்டு தொழிலாளர்களை 
திருப்பெரும்புதூரிலிருந்து கோயம்புத்தூரில் உள்ள JKM Farm தொழிலாளர்களுக்கு 2012 - 2013 - ம் ஆண்டிற்கு 8. 33 % 
Division தொழிற்சாலைக்கு மாற்றியுள்ள செயல்பாடு அட்டவணை 

போனஸ் வழங்கிவிட்ட நிலையில் தொழிற்சங்கம் 20 % போனஸ் 
5 - ல் பிரிவு 7 - ன் படி தொழிலாளர் விரோத போக்கு எனவும் , வேண்டுமென கோரியுள்ள கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் 
அவர்களை மீண்டும் திருபெரும்புதூரில் பணி அமர்த்தி , அவ்வாறு 

எனில் 2012 - 13 - ம் ஆண்டிற்கு வழங்க வேண்டிய போனஸ் 
பணி அமர்த்தப்படும் வரையிலான காலத்திற்கு சம்பளம் மற்றும் 

தொகையை நிர்ணயிக்க வேண்டும் . 
சலுகைகள் வழங்க வேண்டும் எனத் தொழிற்சங்கம் கோரியுள்ள 
கோரிக்கை நியாயம்தானா ? ஆம் எனில் தக்க உத்தரவு பிறப்பிக்க. Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for Adjudication . 
வ . எண் . பெயர் தொழிலாளர் எண் 

மாநகரப் போக்குவரத்துக் கழகம் . 

[ அரசாணை ( டி ) எண் 346 , தொழிலாளர் மற்றும் 
V . சீனிவாசன் 089 

வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை , 17 ஜூலை 2015 , 

ஆடி 1 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 
D . சரவணன் 

137 

No . II ( 2)/ LE / 491 / 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
M . முத்துசாமி 

157 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மாநகரப் போக்குவரத்துக் 

கழகம் என்ற நிர்வாகத்திற்கும் , அரசாங்க போக்குவரத்துக் 
S . ஜெகதீசன் 

168 

ஊழியர் சங்கம் என்று தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு. மோகன் , 

ஓட்டுநரின் ஆண்டு ஊதிய உயர்வினை 3 ஆண்டுகளுக்கு 
K . C . சீனிவாசன் 

1425 

தொடர்விளைவுடன் தள்ளி வைக்கப்பட்டது தொடர்பாக 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என அரசு கருதுவதாலும் ; 
K . ஜானகிராமன் 

1519 

மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிலாளர் நீதிமன்றத் 
A . கரேஷ்குமார் 

076 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

அவர்கள் கருதுவதாலும் ; 
L . புருஷோத்தமன் 

273 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1)( d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
[ அரசாணை ( டி ) எண் 369 , தொழிலாளர் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 

வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 23 ஜூலை 2015 , ஆடி 7 , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046.) 

என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
No . II(2 )/ LE / 490/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக டைனமெடிக் டெக்னாலஜிஸ் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
லிமிடெட் - இருங்காட்டுக் கோட்டை என்ற நிர்வாகத்திற்கும் சென்னை , தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


E 


( 2 ) 


- 


ஸ் 


ம் 


ம் 


ம் 


582 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


இணைப்பு 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
எழுவினா 

அவர்கள் கருதுவதாலும் ; 
திரு . G . மோகன் , ஓட்டுநரின் ஆண்டு ஊதிய உயர்வை 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
தொடர்விளைவுடன் 3 ஆண்டுகளுக்கு தள்ளி வைத்த , 

சட்டம் XIVI1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10( 1 )( d ) பிரிவின் வரம்பு 
27 - 08 - 2009 நாளிட்ட நிர்வாகத்தின் உத்தரவை ரத்து செய்து , 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தற்காலிக பணி நீக்க காலமான 04 - 01 - 2008 முதல் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் 
27 - 01 - 2008 வரையிலான 24 நாட்களை பணிக்காலமாக கருதி 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் , திரு . G . மோகனின் 

ஆணையிடுகிறார் . 
விடுப்புக் கணக்கில் சரி செய்யப்பட்ட 24 நாட்களை அவரின் 
விடுப்பு கணக்கில் சேர்க்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கோரிக்கைகள் நியாயம்தானா ? 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆம் எனில் தக்க உத்தரவுகள் பிறப்பிக்க . 

கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தை 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 356 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 41) த் துறை , 20 ஜூலை 2015 , 

இணைப்பு 
ஆடி 4 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046.) 

எழுவினா 
No . II(2 )/LE / 492 /2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் ஓட்டுநரான , திரு . ஏ . சக்திவேல் , (பணி எண் .21057 ) 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு என்பவருக்கு , 02 . 01. 2010 குற்றச்சாட்டு குறிப்பாணையின் மூலம் 
போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் , கோயம்புத்தூர் என்ற 22 . 01 .2010 முதல் 11 . 02 . 2010 வரை தற்காலிக பணிநீக்கத்தில் 
நிர்வாகத்திற்கும் , கோவை மாவட்ட தமிழ் பொது தொழிலாளர்கள் 

இருந்த காலத்தை தண்டனையாக வழங்கிய நிர்வாகத்தின் 
தொழிற்சங்கம் , கோயம்புத்தூர் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 

உத்தரவினை ரத்து செய்யவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

கோரிக்கை நியாயமானதுதானா ? 

ஆம் எனில் , தகுந்த உத்தரவு பிறப்பிக்க . 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

[ அரசாணை ( டி ) எண் 358 , தொழிலாளர் மற்றும் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 20 ஜூலை 2015 , 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

ஆடி 4 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046.) 
சட்டம் XIV / 1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் வரம்பு No . II (2 )/LE/ 494/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிமிடெட் . , கோயம்புத்தூர் என்ற 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் நிர்வாகத்திற்கும் , நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் 
ஆணையிடுகிறார் . 

பாதுகாப்பு தொழிற்சங்கம் , கோவை என்ற 

தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் அரசு கருதுவதாலும் ; 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
இணைப்பு 

சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் 
திரு . கே . திருஞான சம்பந்தம் , நடத்துனர் (பணி எண் . 014100) 

நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
என்பவருக்கு 2 - வது ஆய்வுப்பலன் மற்றும் 3 - வது 

ஆணையிடுகிறார் . 
ஆய்வுப்பலன்களை நிர்ணயம் செய்து அதற்குண்டான சலுகைகளை 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
நிர்வாகம் வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நியாயமானதுதானா ? 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தை 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 357 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 20 ஜூலை 2015 , 
ஆடி 4 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 

எழுவினா 

பணியாளர்களான திரு . ஏ .ஆறுச்சாமி , ஓட்டுநர் ப .எண் .15560 
No . II (2 )/LE / 493 / 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

மற்றும் ஏ .சண்முகம் , நடத்துநர் ப .எண் 14529 ஆகிய இரு 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

பணியாளர்களுக்கு 25 . 07 . 2012 தேதிய நிர்வாகத்தின் உத்தரவில் 
போக்குவரத்துக் கழகம் (கோவை ) லிட் . , கோவை என்ற 

இரண்டு நாட்கள் தற்காலிகப் பணிநீக்கக் காலத்தையே 
நிர்வாகத்திற்கும் , நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் 
பாதுகாப்பு தொற்சங்கம் , கோவை என்ற 

செய்யவேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று நியாயமானதுதானா ? 
அரசு கருதுவதாலும் ; 

ஆம் எனில் , தகுந்த உத்தரவு பிறப்பிக்க . 


ழ்நாடு அன்த பணிண்டு நாட்கள் தற்காலில் தண்டனை உத்தரவினைவு க்கை 


Aug . 19, 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


583 


[ அரசாணை ( டி ) எண் 359 , தொழிலாளர் மற்றும் மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேலைவாய்ப்பு ( டி 1) த் துறை , 20 ஜூலை 2015 , 10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆடி 4 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

சென்னை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . II (2)/LE / 495/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிமிடெட் , கோயம்புத்தூர் 

இணைப்பு 
என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு தொழிலாளர் குறை தீர்க்கும் 

எழுவினாக்கள் 
சங்கம் , கோயம்புத்தூர் என்ற தொழிற்சங்கத்திற்மிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; கோரிக்கை எண் 1 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத்தின் 

" அனைத்து தொழிலாளர்களுக்கும் தற்போது வழங்கப்பட்டு 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

வரும் அடிப்படை சம்பளத்துடன் ரூ .5,000/ - உயர்த்தி தர 
அவர்கள் கருதுவதாலும் ; 

வேண்டுமென தொழிற்சங்கம் கோருவது நியாயம்தானா ? " ஆம் 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
சட்டம் XIV/ 1947 ) 10 ( 1)(C ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , கோரிக்கை எண் 2 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் 
நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் " மாறுகின்ற பஞ்சபடியானது தொழிலக தொழிலாளர்கள் 
ஆணையிடுகிறார் . 

அடிப்படை ஆண்டு 2001 - 100 - ன்படி ( நுகர்வோர் விலைவாசி 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

குறியீட்டு எண் - 1 , சென்னை ) 100 புள்ளிகளை சமநிலைப்படுத்தி 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

100 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து வரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மாதம் ரூ . 30 / - என கணக்கிட்டு மாத ஊதியத்தில் வழங்கப்பட 
கோயம்புத்தூர் , தொழிலாளர் நீதிமன்றத்தை வேண்டுமென தொழிற்சங்கம் கோருவது நியாயம்தானா?" ஆம் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
இணைப்பு 

கோரிக்கை எண் 3 
எழுவினா 

" தொழிலாளர்கள் பணி செய்து முடிக்கும் ஒவ்வொரு 
1 . | திரு . வே . மருதாசலம் என்பவருக்கு வாய்மொழியாக பணியாண்டிற்கும் ரூ .100/ - வீதம் பணி காலப்படியாக வழங்க 
பணியமர்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ள தேதியான வேண்டுமென தொழிற்சங்கம் கோருவது நியாயம்தானா ?" ஆம் 
23 - 3 - 1998 - லிருந்து தற்காலிக நடத்துனருக்கான பணி 

எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
நியமன உத்தரவு வழங்கி 31 - 12 - 1998 முதல் பணி 
நிரந்தரம் செய்யவும் . 

கோரிக்கை எண் 4 
2 . அதனால் எழுகின்ற பணப்பயன்களை 18 % கூட்டு 
வட்டியுடன் பட்டுவாடா செய்வதுடன் 23 - 3 - 1998 - லிருந்து 

" அனைத்து தொழிலாளர்களுக்கும் வீட்டு வாடகைப்படி மாதம் 
முன் தேதியிட்டு வைப்பு நிதிப்பிடித்தம் செய்திட வேண்டும் 

ரூ. 3000/ - ம் வழங்கப்பட வேண்டடுமென தொழிற்சங்கம் கோருவது 
என்று கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ?" ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்க . 

கோரிக்கை எண் 5 
கெமினார் இன்ஜினியரிங் இந்தியா ( பி ) லிமிடெட் , 

" அனைத்து தொழிலாளர்களுக்கும் கன்வேயன்ஸ் அலவன்ஸ் 
திருவள்ளூர் 

மாதம் ரூ . 2000/ - ம் உயர்த்தி வழங்கப்பட வேண்டுமென 

தொழிற்சங்கம் கோருவது நியாயம்தானா? " ஆம் எனில் உரிய 
[ அரசாணை ( டி ) எண் 374 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( அ2) த் துறை , 24 ஜூலை 2015 , 

உத்தரவு பிறப்பிக்கவும் . 
ஆடி 8 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 

கோரிக்கை எண் 8 
No . II( 2)/LE / 496/ 2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக கெமினார் இன்ஜினியரிங் 

" தொழிலாளர்களுக்கு சலவைப்படியாக மாதம் ரூ . 1000 / 
இந்தியா (பி ) லிமிடெட் ., திருவள்ளூர் என்ற நிர்வாகத்திற்கும் 

வழங்கப்பட வேண்டுமென தொழிற்சங்கம் கோருவது 
ஒன்றுபட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற நியாயம்தானா ? " ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
தொழிற்சங்கத்திற்குமிடையே ஊதிய உயர்வு உள்ளிட்ட 
கோரிக்கைகள் குறித்து தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 

கோரிக்கை எண் 15 
அரசு கருதுவதாலும் ; 

" ஆண்டு ஒன்றுக்கு நான்கு செட் சீருடையுடன் தையல் 
மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தின் கூலியாக தலா ஒரு செட்டிற்கு ரூ .500/ - வழங்கப்பட 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் வேண்டுமென சங்கம் கோருவது நியாயம்தானா? " ஆம் எனில் 
அவர்கள் கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 
1947 - ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 

கோரிக்கை எண் 17 
சட்டம் XIV/ 1947 ) 10 ( 1)(C ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , "இதுவரை வழங்கப்படாத டவல் மற்றும் சோப்பு இனி 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை வழங்கப்பட்டு வருடத்திற்கு நான்கு பெரிய டவலும் மாதம் நான்கு 
தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 

பெரிய மெடிமிக்ஸ் சோப்பும் வழங்கப்பட வேண்டுமென சங்கம் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

கோருவது நியாயம்தானா ? " ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 


584 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


கோரிக்கை எண் 18 

3 . திரு . அப்துல் கலாம் அவர்கள் ஆசிரியராக இருப்பதையே 

பெரிதும் விரும்பினார் . இளைய தலைமுறையினரையும் , 
" ஆண்டிற்கு ஒரு முறை மழை கோட் வழங்கப்பட மாணாக்கர்களையும் தனது பேச்சினாலும் , கருத்துக்களாலும் 
வேண்டுமென சங்கம் கோருவது நியாயம்தானா ?" ஆம் எனில் கவர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்வில் உன்னத நிலையை 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

அடைவதற்கும் , இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவர்கள் சிறந்த 

பங்காற்றிடவும் உந்து சக்தியாக விளங்கினார் என்றும் மாண்புமிகு 
குமார் ஜெயந்த் , 

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் . 
அரசு செயலாளர் . 

4 . வலிமையான பாரதம் ; வளமான தமிழகம் என்ற கொள்கையின் 
உயர் கல்வித் துறை 

அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து 

எடுத்து வருகிறது . இதற்கு வலுவூட்டும் வகையில் , மறைந்த 
தலைமைச் செயலகம் , 2015 ஆகஸ்டு 19 

திரு . ஏ .பி . ஜே . அப்துல் கலாம் அவர்கள் நினைவைப் போற்றும் 
No . II (2) HE/ 497 /2015 . 

விதமாக டாக்டர் ஏ . பி . ஜே . அப்துல் கலாம் விருது என்ற ஒரு 

விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று வழங்க மாண்புமிகு 
[மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிக்கையின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் . 
அடிப்படையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா 

5 . இந்த விருது விஞ்ஞான வளர்ச்சி , மனிதவியல் மற்றும் 
டாக்டர் ஏ .பி . ஜே . அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் விருது மாணவர்கள் நலன் ஆகியவற்றிற்கு பாடுபட்டு வரும் தமிழ்நாட்டைச் 
அறிவித்தல் - ஆணை வெளியிடப்படுகிறது .) 

சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்படும் . இந்த விருதாளருக்கு 8 கிராம் 

தங்கத்தால் ஆன பதக்கம் மற்றும் ரூ . 5 இலட்சம் ரொக்கம் , பாராட்டு 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 

சான்றிதழ் ஆகியவை வழங்கப்படும் . இந்த விருது இந்த ஆண்டு 
[ அரசாணை (நிலை) எண் 225 , உயர்கல்வி ( ஏ1) த் துறை , முதல் வழங்கப்படும் . 

3 ஆகஸ்ட் 2015 , ஆடி 18 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 6 . பாரத ரத்னா டாக்டர் . ஏ .பி . ஜே . அப்துல் கலாம் விருதிற்கு 
2046 .) 

தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக கீழ்க்கண்ட நெறிமுறைகளை பின்பற்ற 

வேண்டும் என அரசு அறிவுறுத்துகிறது : 
படிக்க : 

6 . 1 . இப்பதக்கம் வட்ட வடிவிலானதாகும் . இப்பதக்கத்தின் 
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 31 - 07 - 2015 

முன்புறத்தில் டாக்டர் ஏ . பி . ஜே . அப்துல் கலாம் விருது என்ற 
நாளிட்ட அறிக்கை . 

வார்த்தைகள் தமிழில் பொறிக்கப்பட்டிருக்கப்பட வேண்டும் . (விருது 
வழங்கும் ஆண்டும் பொறிக்கப்பட வேண்டும்) . பதக்கத்தில் கீழே 

இந்த விருதை பெறுபவரின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் . 
ஆணை : எண் 225 , உயர்கல்வி ( ஏ1)த் , துறை , 2015 ஆகஸ்ட் 3 . பதக்கத்தின் பின்புறத்தில் தமிழ்நாட்டின் சின்னமான கோபுரமும் , 

தமிழ்நாடு அரசு என்று மேலேயும் , வாய்மையே வெல்லும் என்ற அரசின் 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமது அறிக்கையில் , 

வாசகம் கீழேயும் பொறிக்கப்பட வேண்டும் . 
விஞ்ஞானிகள் , அறிஞர்கள் , கவிஞர்கள் , தத்துவ மேதைகள் , ஈடு 
இணையில்லா தலைவர்கள் என பலரையும் இந்தியாவிற்கு 

6 .2 . ஒரு வருடத்திற்கு ஒருமுறை இவ்விருது வழங்கப்படும் . 
தமிழன்னை வழங்கியுள்ளாள் என்றும் , அந்த வகையில் இந்தியாவின் 

இவ்விருதை பெறுபவரின் பெயர் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட 
ஏவுகணை நாயகன் அணுசக்தி நாயகன் மற்றும் தலைசிறந்த 

வேண்டும் . 
விஞ்ஞானி என்றும் திருக்குறள் வழி நடந்தவர் என்றும் 6.3 . அரசினால் இதற்காக ஏற்படுத்தப்பட்ட தேர்வுக்குழுவின் மூலம் 
இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்றும் போற்றப்படும் பன்முகத் பரிந்துரைக்கப்பட்டு அரசின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் . 
தலைவர் பாரத ரத்னா டாக்டர் . A . P . J . அப்துல் கலாம் அவர்கள் 
தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் ஆவார் என்றும் 

6.4 . தேர்வுக்குழுவில் கீழ்க்கண்ட அலுவலர்கள் இடம் பெறுவர் . - 
தெரிவித்துள்ளார்கள் . 

குழுத்தலைவர் - தலைமைச் செயலர் 
2 . இராமேஸ்வரத்தில் ஏழைக் குடும்பத்தில் பிறந்த திரூ. அப்துல் 

உறுப்பினர்கள் - 1 . முதன்மைச் செயலர் , நிதித் துறை 
கலாம் அவர்கள் கடின உழைப்பாலும் ஒருமுக சிந்தனையாலும் விடா 

2 . முதன்மைச் செயலர் , பொதுத் துறை 
முயற்சியாலும் சிறந்த விஞ்ஞானியாக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் , 

3 . முதன்மைச் செயலர் , 
அனைத்துத் தரப்பு மக்களாலும் போற்றப்படும் குடியரசுத் 

பள்ளிக்கல்வித் துறை 
தலைவராகவும் விளங்கினார் . குடியரசுத் தலைவராக இருந்த போதும் உறுப்பினர் செயலர் - செயலாளர் , உயர்கல்வித் துறை 
சரி , அதன் பின்னரும் சரி , அவரது சிந்தனை எப்பொழுதும் 7 . தேர்வுக்குழுவின் உறுப்பினர் செயலரால் விஞ்ஞான வளர்ச்சி , 
மாணாக்கர்கள் , இளைஞர்கள் ஆகியோரைப் பற்றியே இருந்தது . மனிதவியல் மற்றும் மாணாக்கர் நலன் ஆகிய துறைகளில் பெரும் 
2020 ஆம் ஆண்டுக்குள் இந்தியா ஒரு வல்லரசு ஆக வேண்டும் பங்காற்றிய நபர்களின் விவரங்கள் பெறப்பட்டு தேர்வுக்குழுவின் 
என்று கனவு கண்டவர் திரு . ஏ .பி . ஜே . அப்துல் கலாம் அவர்கள் . பரிசீலனைக்கு வைக்கப்பட வேண்டும் . அவற்றிலிருந்து ஒரு நபரை 
மாணாக்கர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோரால்தான் அந்தக் தேர்வுக்குழு பாரத ரத்னா டாக்டர் ஏ .பி . ஜே அல்துல் கலாம் 
கனவை நனவாக்க முடியும் என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை விருதுக்காக பரிந்துரை செய்யும் . தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் 
கொண்டிருந்தார் . இந்தியா வல்லரசாக உருவெடுக்க , பேரில் அரசின் ஆணையை பெற்று தேர்வுக்குழுவின் உறுப்பினர் 
மாணாக்கர்களிடையே தன்னம்பிக்கை மிகவும் அவசியம் என்பதால் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் பெயரை பொதுத் துறை 
தான் மாணாக்கர்களை , கனவு காணுங்கள் , அந்தக் கனவு ( பொது -1) பிரிவுக்கு சுதந்திர தின விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு 
உறக்கத்தில் வரும் கனவாக இருக்கக் கூடாது . உறக்கத்தை விரட்டும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் வகையில் பதக்கம் மற்றும் ரொக்க 
கனவாக இருக்க வேண்டும் என தன்னம்பிக்கையை வளர்க்கும் பரிசுடன் அனுப்பி வைக்க வேண்டும் . 
விதமாக எடுத்துக் கூறினார் . வெற்றி பெற வேண்டும் என்ற 
பதட்டமில்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி 

(ஆளுநரின் ஆணைப்படி ) 
என வெற்றியின் ரகசியத்தை மாணாக்கர்களுக்கு போதித்தார் என்றும் 
தெரிவித்துள்ளார்கள் . 

அபூர்வா , 
அரசு செயலாளர் . 


பதட்டமில் எடுத்து வேண்டு இருக்கத் தா 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


